﻿235. ("இத்தா"வில் உள்ள) பெண்களைத் திருமணம் செய்துகொள்ளும் விருப்பத்தை நீங்கள் மறைமுகமாகத் தெரிவிப்பதாலோ, அல்லது (அதை) உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைப்பதாலோ உங்கள்மீது எந்தக் குற்றமும் இல்லை. அவர்களை நீங்கள் நினைத்துப்பார்ப்பீர்கள் என்பதை அல்லாஹ்  அறிவான். எனினும், முறையான வார்த்தையைக் கூறுவதைத் தவிர, அவர்களிடம் இரகசிய வாக்குறுதி எதையும் அளித்துவிடாதீர்கள். குறிப்பிடப்பட்ட ("இத்தா"க்) காலம் முடியும்வரை மண ஒப்பந்தத்தை நீங்கள் தீர்மானித்துவிடாதீர்கள். அல்லாஹ்  உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து, அவனை அஞ்சிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்  மன்னிப்பவனும் சகிப்புத்தன்மை மிக்கவனும் ஆவான் என்பதை அறிந்துகொள்ளுங்கள்.
---------------------------------------------------------
கணவன் இறந்துவிட்டதால் "இத்தா"வைக் கடைப்பிடிக்கும் பெண்களிடம், அவர்களைத் திருமணம் செய்துகொள்ளும் விருப்பத்தை மறைமுகமாக எடுத்துரைப்பது குற்றமாகாது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: அவளைத் திருமணம் செய்துகொள்ளும் விருப்பத்தை மறைமுகமாக அவளிடம் தெரிவிப்பது என்றால், நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றோ, இன்ன இன்ன தகுதிகள் உள்ள ஒரு பெண்ணைத் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றோ பொதுவாக அவளிடம் எடுத்துரைப்பதாகும்.
மற்றோர் அறிவிப்பில், "அல்லாஹ்  எனக்கு ஒரு நல்ல மனைவியைத் தர வேண்டும் என விரும்புகிறேன்" என்று கூறுவதாகும் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்களது அறிவிப்பில், "நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றோ, ஒரு நல்ல பெண் எனக்கு விரைவில் (மனைவியாகக்) கிடைப்பாள் என நம்புகிறேன் என்றோ மறைமுகமாகக் கூறுவதாகும்" என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள். 
இதைப் போன்றே, மூன்று முறை விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்ணிடமும் அவளைத் திருமணம் செய்துகொள்ளும் விருப்பத்தை மறைமுகமாகத் தெரிவிக்கலாம்.

அவளிடம் திருமணம் குறித்துப் பேசலாமா?  
-----------------------------------------------------
ஃபாத்திமா பின்த் கைஸ் (ரலி) அவர்களை, அவருடைய கணவர் அம்ர் பின் ஹஃப்ஸ் (ரலி) அவர்கள் மூன்றாவது முறையாக விவாகரத்துச் செய்தபோது, நபி (ஸல்) அவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸிடம் இப்னு உம்மி மக்த்தூம் (ரலி) அவர்களின் வீட்டில் "இத்தா"வை மேற்கொள்ளும்படிக் கட்டளையிட்டார்கள். மேலும், "இத்தா"க் காலத்தை நிறைவு செய்துவிட்டால் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் என்றும் கூறினார்கள்.
அவ்வாறு அவர்கள் "இத்தா"க் காலத்தை நிறைவு செய்தபோது, நபி (ஸல்) அவர்களின் (முன்னாள்) அடிமையான ஸைத் (ரலி) அவர்களின் மகன் உசாமா (ரலி) அவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸிடம் திருமணம் செய்யும் விருப்பத்தைத் தெரிவித்தார்கள். பின்னர் நபி (ஸல்) அவர்கள், உசாமா (ரலி) அவர்களுக்கு அவரை மணமுடித்துவைத்தார்கள்.
(ஒரு முறை அல்லது இரண்டு முறை) விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்ணிடம் அவருடைய கணவரைத் தவிர மற்றவர்கள் யாரும் அவரைத் திருமணம் செய்துகொள்ளும் விருப்பத்தை வெளிப்படையாகவோ, மறைமுகமாகவோ தெரிவிக்கக் கூடாது. இதில் எந்தக் கருத்து வேறுபாடும் இல்லை. அல்லாஹ் வே அறிவான்.
"(அதை) உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைப்பது" என்றால், "அவர்களைப் பெண் கேட்கும் விருப்பத்தை உங்கள் உள்ளங்களில் மறைத்துவைப்பது" என்று பொருள்.
அல்லாஹ்  மற்றோர் இடத்தில் கூறுகின்றான்: அவர்களின் உள்ளங்கள் மறைத்துக்கொள்கின்றவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் உம்முடைய இறைவன் அறிவான் (28:69). மேலும் அல்லாஹ்  கூறுகின்றான்: நீங்கள் மறைத்ததையும் பகிரங்கப்படுத்தியதையும் நான் நன்கு அறிவேன். (60:1)
எனவேதான், அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: "அவர்களை நீங்கள் நினைத்துப்பார்ப்பீர்கள் என்பதை அல்லாஹ்  அறிவான்." அதாவது உங்கள் உள்ளங்களில் அவர்களை நீங்கள் நினைத்துப்பார்ப்பீர்கள் என்பதை அல்லாஹ்  அறிந்து, அந்தச் சிரமத்தை உங்களிடமிருந்து அகற்றினான்; அது ஒரு குற்றமன்று என அறிவித்தான்.
எனினும், "அவர்களிடம் இரகசிய வாக்குறுதி எதையும் அளித்துவிடாதீர்கள்." அதாவது அவர்களுடன் எந்த இரகசிய உறவையும் வைத்துக்கொள்ளாதீர்கள் என இதற்கு இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் இதற்கு விளக்கமளிக்கையில், "நான் (உன்னை) விரும்புகிறேன் என்றோ, அல்லது என்னைத் தவிர வேறு யாரையும் நீ மணந்துகொள்ளக் கூடாது என எனக்கு வாக்குறுதி தர வேண்டும் என்றோ அவளிடம் கூறக் கூடாது. இதைப் போன்ற எந்த ஒப்பந்தமும் அவளுடன் செய்யக் கூடாது" என்று கூறியுள்ளார்கள்.
சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ), ளஹ் ஹாக் (ரஹ் ) ஆகியோர் இவ்வாறே கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறிய தாவது: (வாக்குறுதி அளிப்பதன் முறை:) "என்னை நீ விட்டுவிடக் கூடாது. நான்தான் உன்னைத் திருமணம் செய்வேன்" என்று ஒருவர் அந்தப் பெண்ணிடம் கூறுவதாகும்.
இவ்வாறு அவளுடன் ஒப்பந்தம் செய்வதைக் கண்டித்து, அதற்கு அல்லாஹ்  தடை விதித்தான். முறையான வார்த்தைகளைக் கூறி, அவளிடம் திருமண விருப்பத்தை (மறைமுகமாகத்) தெரிவிப்பதற்கு மட்டுமே அனுமதி வழங்கினான்.
இப்னு ஸைத் (ரஹ் ) அவர்கள், "இத்தா"க் காலத்தில் அவன் அவளை இரகசியமாக மணமுடித்துவிட்டு, "இத்தா"க் காலம் முடிந்ததும் அத்திருமணத்தை (மக்களிடம்) தெரிவிப்பதை இது குறிக்கும் என்று கூறியுள்ளார்கள். மேற்கூறப்பட்ட அனைத்துக் கருத்துகளுக்கும் இந்த வசனத்தில் இடமிருக்கிறது.
எனவேதான், அல்லாஹ்  "முறையான வார்த்தையைக் கூறுவதைத் தவிர" என்று தெளிவுபடுத்தியுள்ளான். அதாவது "உன்னைப் போன்ற பெண்ணை விரும்புகிறேன்" என்பது போன்ற வார்த்தைகளைப் பயன்படுத்தலாம் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளித்தார்கள்.
அடுத்து "குறிப்பிடப்பட்ட (இத்தா) காலம் முடியும்வரை மண ஒப்பந்தத்தை நீங்கள் தீர்மானித்துவிடாதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது "இத்தா" காலம் முடியும்வரை நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்துவிடாதீர்கள் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். அவ்வாறு "இத்தா" காலத்தில் திருமண ஒப்பந்தம் செய்தால் அது செல்லாது என்பதே அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும்.

"இத்தா" மேற்கொண்டுள்ள பெண்ணை மணக்கலாமா?  
---------------------------------------------------
"இத்தா"வில் இருக்கும் ஒரு பெண்ணை ஒருவர் மணந்துகொண்டு, அவளுடன் தாம்பத்திய உறவும் கொண்டுவிட்டால் அவ்விருவரையும் பிரித்துவிட வேண்டும். இந்நிலையில் "இத்தா" காலம் முடிந்த பிறகு மீண்டும் அவன் அவளைத் திருமணம் செய்துகொள்ள முடியுமா, அல்லது (சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக) இனி ஒருபோதும் அவன் அவளைத் திருமணம் செய்ய முடியாத நிலை ஏற்படுமா என்பது தொடர்பாக இரு வேறு கருத்துகள் காணப்படுகின்றன.
அவளது "இத்தா" காலம் முடிந்ததும் அவன் அவளை மணந்துகொள்ளலாம்; அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள்தான் என்றே பெரும்பாலான அறிஞர்கள் கூறியுள்ளனர். ஆனால், இமாம் மாலிக் (ரஹ் ) அவர்கள், அவன் அவளை இனி ஒருபோதும் மணந்துகொள்ள முடியாது; அவள் அவனுக்குத் தடுக்கப்பட்டவளாக ஆகிவிடுவாள் என்று கூறியுள்ளார்கள்.
அல்லாஹ்  ஏற்படுத்திய காலக்கெடுவை மீறி அவசரப்பட்டு அவன் அவளை மணந்துகொண்டதால், அவனது நோக்கத்திற்கு எதிரான முடிவையே அவனுக்குத் தண்டனையாக வழங்க வேண்டும். எவ்வாறு (சொத்தை அடைவதற்காகக்) கொலை செய்த வாரிசுக்குச் சொத்துரிமை கிடையாதோ அதைப் போன்றே, சட்டத்தை மீறி அவசரப்பட்டு அவளை அடைய முற்பட்டதால் அவள் அவனுக்கு நிரந்தரமாகத் தடுக்கப்பட்டவளாக ஆகிவிடுவாள் என்பது மாலிக் (ரஹ் ) அவர்களின் வாதமாகும்.
அடுத்து "அல்லாஹ்  உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து, அவனை அஞ்சிக்கொள்ளுங்கள்" என்று இவ்வசனம் கூறுகிறது.
("இத்தா"வில் இருக்கும்) பெண்களைப் பற்றி ஆண்கள் தம் உள்ளங்களில் மறைத்துவைக்கும் (தவறான) எண்ணங்கள் குறித்துக் கண்டித்து, அவர்களை அல்லாஹ்  எச்சரிக்கின்றான்; மேலும், தீயவற்றைத் தவிர்த்து நல்லவற்றையே நினைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டியுள்ளான்.
அதன் பின் அவர்கள் அல்லாஹ் வின் அன்புமீது நம்பிக்கையிழந்துவிடக்கூடாது என்பதை அறிவுறுத்தும் வகையில் "அல்லாஹ்  மன்னிப்பவனும் சகிப்புத் தன்மை மிக்கவனும் ஆவான் என்பதை அறிந்துகொள்ளுங்கள்" என்றும் கூறியுள்ளான்.
